வெள்ளி உரை 


77ھ | 2022/12/30 م 


கலாறிதி அஸ் ஷேய்க்‌ 


அப்துல்‌ முஹ்ஸின்‌ பின்‌ 
முஹம்மத்‌ அல்காஸிம்‌ 


மஸ்ஜித்‌ நபவிய்யின்‌ கப்‌ மற்றும்‌ இமாம்‌ 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ 


மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


௫ a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 1 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ 
அதன்‌ அதிகாரமும்‌ ௦ 
Led பீட ப்பி பேபி مكانة‎ 
من شرور‎ Aly نحمده ونستعینه ونستغفره» ونعوذ‎ A الحمد‎ ம்‌] 
فلا هادي‎ iat له. ومن‎ Las فلا‎ ad آنفسنا ومن سیّنات آعمالناء مَنْ مده‎ 
له وآشهد | تمد | عبده‎ டீப்‌ لا اله 1 الله وحده لا‎ Fa له وآشهد‎ 
عليه وعلی آله وأصحابه وسلّم تسلیماً کثیرا.‎ til Lys ورسوله.‎ 


புகழனைத்தும்‌ அல்லாஹ்வுக்கே. அவனைப்‌ 
புகழ்கின்றோம்‌, அவனிடம்‌ உதவிதேடுகின்றோம்‌, மேலும்‌ 
அவனிடம்‌ பாவமண்ணிப்பும்‌ தேடுகின்றோம்‌. 
அல்லாஹ்விடம்‌ எமது கெடுதிகளிலிருந்தும்‌, எமது கெட்ட 
செயல்களிலிருந்தும்‌ பாதுகாப்புத்‌ தேடுகின்றோம்‌. மேலும்‌ 
அல்லாஹ்‌ தனித்தவன்‌இ இனைதுனையற்றவன்‌ என்றும்‌, 
முஹம்மத்‌ (ஸல்‌) அவர்கள்‌ அல்லாஹ்வின்‌ தூதர்‌ என்றும்‌ 
அடியார்‌ என்றும்‌ சாட்சிபகர்கின்றேன்‌. 

அல்லாஹ்‌, அவர்கள்‌ மீதும்‌ அவர்களின்‌ தோழர்கள்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ உறவினர்கள்‌ மீதும்‌ அதிகமாக 
ஸலாத்தும்‌ ஸலாமும்‌ சொல்லியருள்வானாக. 


1... அல்‌ மஸ்ஜிதுந்நபவியில்‌ 06-06-1444 (2022/12/30) அன்று நிகழ்த்தப்பட்ட ஜும்‌ஆ 
உரை 


=" மூலம்‌: கலாநிதி அப்துல்‌ முஹ்ஸின்‌ பின்‌ முஹம்மத்‌ அல்காஸிம்‌ 
a-alqasim.com 


2 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


அல்லாஹ்வை உரியமுறையில்‌ பயந்துகொள்ளுங்கள்‌, 
இரகசிய மற்றும்‌ பரகசிய நிலையிலும்‌ அவனது 
கண்கானிப்பின்‌ கீழ்‌ இருங்கள்‌. 

முஸ்லிம்களே, 

இஸ்லாமிய சட்டங்கள்‌ மாற்றப்பட்டு, வேதங்கள்‌ 
திரிபுபடுத்தப்பட்டு, அவை அழிந்து கொண்டிருக்கும்‌ 
போதும்‌, அல்லாஹ்வின்‌ தூதர்கள்‌ குறிப்பிட்ட ஒரு காலம்‌ 
வராமலிருந்த நிலையிலும்‌ - சத்திய மார்க்கத்தையும்‌ 


நேர்வழியையும்‌ கொடுத்து அல்லாஹ்‌ முஹம்மது 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களை தனது 


தூதராக அனுப்பினான்‌. அவர்களின்‌ தூதுத்துவத்தின்‌ 
மூலமாக இருள்‌ கொண்டிருந்த பூமி பிரகாசமடைந்தது, பிளவு 
பட்ட உள்ளங்கள்‌ ஒன்றுபட்டன, அல்லாஹ்‌ தூதுத்துவத்தின்‌ 


மூலமாக படைப்பினங்களை நேர்வழிப்படுத்தினார்‌ சத்திய 


வழியை தெளிவுபடுத்தினான்‌, தடம்‌ புரண்ட கொள்கையை 
சீர்திருத்தினான்‌, நேரான வழியை தெளிவு படுத்தினான்‌. 
இன்னும்‌ அத்தூதரை பின்பற்றுவதிலேயே வெற்றியையும்‌ 
நேர்வழியையும்‌ வைத்தான்‌, அவருக்கு மாற்றம்‌ செய்வதில்‌ 
துர்ப்பாக்கியத்தையும்‌ வழிகேட்டையும்‌ வைத்தான்‌. 
முஹம்மது (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்களை தனது பூரணமான தூதுவத்தையும்‌, சிறந்த 
வேதத்தையும்‌, இறுதி மார்க்கத்தையும்‌ கொடுத்து, 


படைப்பினங்களுக்கு அத்தாட்சியாக அனுப்பினான்‌. 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 3 


நபியவர்கள்‌ அவரது இறைவனிடமிருந்து எல்லா வகையான 
இருள்களை நீக்கும்‌ வேதத்தைக்‌ கொண்டு வந்தார்‌, அதில்‌ 


ஆன்மாக்களுக்கான வாழ்க்கை உள்ளது: 
HK بیه فی آلتّاس‎ பூண்டு Aes EEC ம்ம oe Kp 
63 الاب لس تارج‎ 3 et 


“மரணம்‌ அடைந்த ஒருவனை நாம்‌ உயிர்ப்பித்து 
எழுப்பினோம்‌ - இன்னும்‌ அவனுக்கு ஓர்‌ ஒளியையும்‌ 
கொடுத்தோம்‌. அதைக்கொண்டு அவன்‌ மனிதர்களிடையே 
நடமாடுகிறான்‌. மற்றொருவன்‌ இருள்களில்‌ 
சிக்கிக்கிடக்கிறான்‌; அதைவிட்டு அவன்‌ வெளியேறவே 
முடியாது - இவ்விருவரும்‌ சமமாவாரா?” என அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌. 

நன்மை மற்றும்‌ நேர்வழிக்கான வழிகாட்டலோடு 
தொடர்பு பட்ட விடியங்கள்‌ வஹ்யின்‌ மூலமாகவே அறிந்து 
கொள்ளப்படும்‌. 

SENS ما الککت‎ of Sel رح لك دوا من‎ am 
4 مسق‎ bre Ned மே من عباوت‎ AS من‎ noid ا‎ ied 


“(நபியே!) இவ்வாறே நாம்‌ நம்முடைய கட்டளையில்‌ 
ஆன்மாவானதை (குர்‌ஆனை) வஹீ மூலமாக உமக்கு 
அறிவித்திருக்கிறோம்‌; (அதற்கு முன்னர்‌) வேதம்‌ என்பதோ 
ஈமான்‌ என்பதோ என்னவென்று நீர்‌ அறிபவராக 
இருக்கவில்லை - எனினும்‌ நாம்‌ அதை ஒளியாக ஆக்கி, நம்‌ 


a-alqasim.com 


4 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


அடியார்களில நாம்‌ விரும்பியோருக்கு இதைக்‌ கொண்டு 
நேர்வழி காட்டுகிறோம்‌” என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌ அவர்களின்‌ 
ஸுன்னா அல்குர்‌ஆனை போன்று ஒரு வஹ்யாகும்‌, 
அதையும்‌ நம்பிக்கைக்குரிய ஆன்மாவாகிய ஜிப்ரீல்‌ 
(அலைஹிஸ்ஸலாம்‌) அவர்கள்‌ கொண்டு வந்தார்கள்‌. 

422 عم ما ر تک‎ TOG படர்‌ ake A Gig 

"மேலும்‌ அல்லாஹ்‌ உம்‌ மீது வேதத்தையும்‌ 
ஞானத்தையும்‌ இறக்கியுள்ளான்‌; நீர்‌ 
அறியாதிருந்தவற்றையும்‌ அவன்‌ உமக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தான்‌.” என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. (ஹிக்மா) 
என்று வார்த்தையின்‌ மூலமாக ஸுன்னாவே 
நாடப்படுகின்றது என ஸலப்கள்‌ ஏகோபித்துள்ளனர்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ 


வார்த்தைகளும்‌ செயல்களும்‌ உண்மையானவையே, 


«Gd FAG க GG Mole قوی ما صل‎ வட 

4 ELEVA إن‎ 
"விழுகின்ற நட்சத்திரத்தின்‌ மீது சத்தியமாக! உங்கள்‌ 
தோழர்‌ வழி கெட்டுவிடவுமில்லை; அவர்‌ தவறான வழியில்‌ 
செல்லவுமில்லை. அவர்‌ தம்‌ இச்சைப்படி (எதையும்‌) 
பேசுவதில்லை. அது அவருக்கு வஹீ மூலம்‌ 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 5 


அறிவிக்கப்பட்டதேயன்றி வேறில்லை.” என அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌. 

ரஸூலுல்லாஹ்‌ (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்களின்‌ ஹதீஸ்கள்‌ புத்திக்கும்‌ அடிப்படைகளுக்கும்‌ 
இயைந்து செல்லக்கூடியவையே, அதை, அல்லாஹ்‌ தனது 
தூதரை அவனது மார்க்கத்தின்‌ எந்த இடத்தில்‌ 
வைத்துள்ளான்‌, இன்னும்‌ மனிதர்கள்‌ அவர்களுக்கு 
வழிப்படுவது கடமை என்பதை அறிந்த எவரும்‌ மறுக்க 
மாட்டார்கள்‌. அதேபோன்று அவர்‌ பேசினாள்‌ 
உண்மையையே பேசுவார்கள்‌, அவர்‌ தீர்ப்பு 
வழங்கியவற்றை பின்பற்றியே ஆக வேண்டும்‌ என்பதை 
விசுவாசிக்கும்‌ எவரது உள்ளமும்‌ அதை வெறுக்காது. 

அல்லாஹ்‌ தனது தூதருக்கு அல்குர்‌ஆன்‌ அஸ்ஸுன்னா 
ஆகிய இரண்டு வஹிகளையும்‌ இறக்கினான்‌, ஆதாரம்‌ 
காட்டும்‌ விடயங்களில்‌ அவை இரண்டும்‌ ஒன்றோடு ஒன்று 
இணைந்தவை, அவை இரண்டையும்‌ விசுவாசித்து அதன்படி 
அமல்‌ செய்வதை அல்லாஹ்‌ தனது அடியார்களுக்கு 
கடமையாக்கியுள்ளான்‌, யார்‌ அவை இரண்டையும்‌ பிரித்து, 
மார்க்க விடயங்களில்‌ அல்குர்‌ஆன்‌ போதுமானது என்று 
வாதிடுகின்றாரோ அவர்‌ வேதத்தின்‌ சிலதை விசுவாசித்து 
இன்னும்‌ சிலதை மறுப்பவரை போன்றவர்‌. அவ்விரண்டில்‌ 
ஒன்றைப்‌ பின்பற்றுவது இன்னொன்றை பின்பற்றுவதை 
அவசியப்படுத்தும்‌, அல்குர்‌ஆனின்‌ ஒரு பகுதி இன்னொரு 


a-alqasim.com 


6 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


பகுதியுடன்‌ முரண்படாததைப்‌ போன்று அல்குர்‌ஆனும்‌ 
ஸுன்னாவும்‌ ஒரு போதும்‌ முரண்படாது 


lel Oy‏ 09 د 922 فه 


(கற 


سس 
se‏ 


ل فلا یت 


(இது) அல்லாஹ்‌ அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால்‌, 
இதில்‌ ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள்‌ 
கண்டிருப்பார்கள்‌.” என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

ரஸூலுல்லாஹ்‌ (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ ஏவியவையும்‌ தடுத்தவையும்‌ அல்லாஹ்‌ 
ஏவியவற்றுக்கும்‌ தடுத்தவற்றுக்கும்‌ சமமாகும்‌, "உங்களில்‌ 
ஒருவர்‌ அவரது சிம்மாசனத்தில்‌ சாய்ந்து கொண்டு, எனது 
ஹதீஸ்களை அறிவித்துக்‌ கொண்டு என்னைப்‌ 
பொய்ப்பிப்பார்‌: "எமக்கு மத்தியில்‌ அல்லாஹ்வின்‌ வேதம்‌ 
உள்ளது, அதில்‌ ஹலாலாக உள்ளவற்றை நாங்கள்‌ 
எடுத்துக்கொள்வோம்‌, அதில்‌ ஹராமாக உள்ளவற்றை 
நாங்கள்‌ தவிர்ந்து கொள்வோம்‌" என்று கூறுவார்கள்‌, 
அல்லாஹ்வின்‌ தூதர்‌ தடை செய்தவை அல்லாஹ்‌ தடை 
செய்தவற்றைப்‌ போன்றவையே" என நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: 
அஹ்மத்‌) "பரிசுத்த ஸுன்னா ஆதாரபூர்வமானது, அது 
தனியாக நின்று மார்க்க சட்டங்களை உருவாக்கலாம்‌ 


என்பது ஒரு மார்க்க அடிப்படையாகும்‌, இஸ்லாமிய 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 7 


மார்க்கத்தில்‌ எந்தப்‌ பங்கும்‌ இல்லாதவர்களே அதை 
மறுப்பார்கள்‌" என ஷவ்க்கானி (ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌. 

அல்லாஹ்‌ அவனது நபியின்‌ வார்த்தைகளையும்‌ 
செயல்களையும்‌, அவர்‌ அவரது தூதுத்துவத்தை 
பரிபூரணமாக எத்தி வைக்கும்‌ வரை, அவரது 


எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தான்‌. 


“தூதரே! உம்‌ இறைவனிடமிருந்து உம்மீது 
இறக்கப்பட்டதை (மக்களுக்கு) எடுத்துக்‌ கூறிவிடும்‌; 
(இவ்வாறு) நீர்‌ செய்யாவிட்டால்‌, அவனுடைய தூதை நீர்‌ 
நிறைவேற்றியவராகமாட்டீர்‌; அல்லாஹ்‌ உம்மை 
மனிதர்களி(ன்‌ தீங்கிலிருந்து காப்பாற்றுவான்‌” என்‌ 
அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

"யார்‌, முஹம்மத்‌ (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌, அல்லாஹ்‌ அவர்களுக்கு இறக்கியவற்றிலிருந்து 
ஏதாவது ஒன்றை மறைத்தார்‌ என்று கூறுகின்றாரோ அவர்‌ 
பொய்யுரைத்து விட்டார்‌, ஏனெனில்‌ "தூதரே, உங்களுக்கு 
இறக்கப்பட்டதை நீங்கள்‌ ஏத்தி வையுங்கள்‌" என்று 
அல்லாஹ்‌ கூறுகின்றார்‌" என ஆயிஷா (ரழியல்லாஹு 
அன்ஹா) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புகாரி முஸ்லிம்‌) 


a-alqasim.com 


8 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


"நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களை 
தொட்டும்‌ உங்களுக்கு ஒரு ஹதீஸ்‌ கிடைத்தால்‌ அதற்கு 
மாற்றமாக ஏதாவது ஒன்றை கூறுவதை விட்டும்‌ நான்‌ 
உங்களை எச்சரிக்கின்றேன்‌ ஏனெனில்‌ ரஸூலுல்லாஹி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
அல்லாஹ்வை தொட்டும்‌ விடயங்களை ஏத்தி வைக்க 
கூடியவர்களாக இருந்தார்கள்‌" என  அல்‌அவ்ஸாஇ 
(ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
அடியார்களை சுவனத்தின்‌ பால்‌ அழைக்க கூடியவர்களாக 
இருந்தார்கள்‌, வானவர்களில்‌ சிலர்‌ நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்களுக்குப்‌ பின்வருமாறு ஒர்‌ 
உதாரணம்‌ கூறினார்கள்‌: "அவருக்கான உதாரணம்‌ ஒரு 
வீட்டை கட்டியவராகும்‌, அவர்‌ அதில்‌ ஒரு 
விருந்துஃபசாரத்தை ஏற்பாடு செய்து, அதற்கு 
அழைப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கின்றார்‌, யார்‌ 
அந்த அழைப்பாளனின்‌ அழைப்புக்கு விடை 
அளிக்கின்றாரோ அவர்‌ வீட்டினுள்‌ நுழைந்து, 
விருந்துபசாரத்திலும்‌ கலந்து கொள்கின்றார்‌, யார்‌ 
அவ்வழைப்பாளனுக்கு விடையளிக்கவில்லையோ அவர்‌ 
வீட்டினுள்‌ நுழையவும்‌ முடியாது விருந்துபசாரத்தில்‌ கலந்து 
கொள்ளவும்‌ முடியாது, இங்கு சொல்லப்பட்ட வீடு: 


சுவனமாகும்‌, அழைப்பாளி: முஹம்மத்‌ (ஸல்லல்லாஹு 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 9 


அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ ஆவார்கள்‌, யார்‌ முஹம்மது 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களுக்கு 
கட்டுப்படுகின்றாரோ அவர்‌ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு 
விட்டார்‌, இன்னும்‌ யார்‌ முஹம்மது (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்களுக்கு மாறு செய்கின்றாரோ 
அவர்‌ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்‌. முஹம்மத்‌ 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களே 
மனிதர்களுக்கு மத்தியில்‌ வித்தியாசப்படுத்துபவர்‌" என்று 
கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: புஹாரி) 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ 
ஸுன்னா அல்குர்‌ஆனுக்கான விளக்கமாகும்‌, அல்குர்‌ஆனில்‌ 
சுருக்கமாக இடம்‌ பெற்றவற்றுக்கான விளக்கமும்‌, மார்க்க 
சட்டங்களுக்கான விளக்கங்களும்‌ அதிலிருந்தே 
பெறப்படுகின்றன, இன்னும்‌ அல்குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ அதன்‌ 
அடிப்படையிலேயே ப 


42ல்‌ hs A Be wa Sat ac Gish » 


“(நபியே!) மனிதர்களுக்கு அருளப்பட்டதை நீர்‌ 
அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும்‌ அவர்கள்‌ 
சிந்திப்பதற்காகவும்‌ உமக்கு இவ்வேதத்தை நாம்‌ 
அருளினோம்‌.” என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
தனது தோழர்களுக்கும்‌ இன்னும்‌ தனது சமூகத்தினருக்கும்‌ 


அவர்களது இறைவனை அவனது பரிபூரணமான 


a-alqasim.com 


10 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


பண்புகளைக்‌ கொண்டு, அவர்கள்‌ அவனை காண்பதை 
போன்று மிகப்‌ பரிபூரணமான முறையில்‌ 
அறிமுகப்படுத்தினார்கள்‌, அதேபோன்று நபிமார்களையும்‌ 
அவர்களது சமூகத்தினர்களையும்‌ அவர்களுக்கும்‌ அவர்களது 
சமூகத்தினருக்கும்‌ நடந்தவற்றை அவர்களோடு இருந்த 
ஒருவரைப்‌ போன்று அறிமுகப்படுத்தினார்கள்‌, இதற்கு 


முன்னால்‌ வந்த எந்த நபியும்‌ அறிமுகப்படுத்தாத அளவு 
நன்மை தீமைகளுக்கான சிறிய பெரிய வழிகளையும்‌ 


அறிமுகப்படுத்தினார்கள்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ 
ஸுன்னா இன்றி முஸ்லிம்கள்‌ தொழுகைகளின்‌ 
ரக்கஅத்துகளின்‌ எண்ணிக்கையையோ, ஸகாத்தின்‌ 
அளவுகளையோ, ஹஜ்‌ உம்ராவை நிறைவேற்றும்‌ 
முறையையோ, திருமண மற்றும்‌ வியாபாரத்துடன்‌ தொடர்பு 
பட்ட சட்டங்களையோ ஏனைய மார்க்க சட்டங்களையோ 
அறிந்து கொள்ள முடியாது. "நாங்கள்‌ ஒன்றியம்‌ 
அறியாதிருந்தபோது அல்லாஹ்‌ முஹம்மத்‌ (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்களை (நபியாக) அனுப்பினான்‌, 
அவர்‌ செய்வதை நாங்கள்‌ எவ்வாறு கண்டோமோ அவ்வாறே 
நாங்களும்‌ செய்கின்றோம்‌" என அப்துல்லாஹ்‌ பின்‌ உமர்‌ 
(ரழியல்லாஹு அன்ஹு) அவர்கள்‌ கூறினார்கள்‌, ஒரு மனிதர்‌ 


இம்ரான்‌ பின்‌ ஹுஸைன்‌ (ரழியல்லாஹு அன்ஹு) 
அவர்களிடம்‌ வந்து ஒரு விடயத்தை பற்றி கேட்டபோது 
அதற்கு பதில்‌ சொன்னார்கள்‌: 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 11 


- அல்குர்‌ஆனிலிருந்து சொல்லுங்கள்‌ 
அடுத்தவற்றிலிருந்து சொல்ல வேண்டாம்‌. 

- "அல்குர்‌ஆனில்‌ லுஹர்‌ தொழுகை நான்கு 
ரக்காத்துக்களை கொண்டது அதில்‌ சத்தத்தை உயர்த்தி 
ஓதப்பட மாட்டாது, தொழுகைகளின்‌ எண்ணிக்கை 
ஸக்காத்தின்‌ எண்ணிக்கை அது போன்றவை உள்ளனவா? 
இவை அல்குர்‌ஆனில்‌ விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளதா? 
அல்லாஹ்‌ அதை சுருக்கமாக குறிப்பிட்டான்‌ ஸுன்னாவில்‌ 
அது விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது" என்று 
கூறினார்கள்‌. 

"நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ 
ஸுன்னா அல்குர்‌ஆனை தெளிவுபடுத்துகின்றது" என 
ஷைஹுல்‌ இஸ்லாம்‌ இப்னு தைமிய்யா (ரஹிமஹுல்லாஹ்‌) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
ஈருலக அனைத்து நன்மைகளையும்‌ கொண்டு வந்தார்கள்‌, 
அல்லாஹ்‌ எவ்‌ விளக்கத்திற்காகவும்‌ படைப்பினங்களை 
அவர்‌ தவிர்த்து வேறு எவரிலும்‌ தேவனுடையவர்களாக 
ஆக்கவில்லை, இன்னும்‌ அவரது சமூகத்தினரை 
ஸுன்னாவைப்‌ பாதுகாப்பதற்கும்‌ அதை அடுத்தவர்களுக்கு 
ஏத்தி வைப்பதற்கும்‌ தூண்டினார்கள்‌, "(இவ்விடத்தில்‌) 
சமூகமளித்துள்ளவர்கள்‌ சமூக மதிக்காதவர்களுக்கு எத்தி 


வையுங்கள்‌, சில வேலை உங்களால்‌ எத்தி 


a-alqasim.com 


12 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


வைக்கப்பட்டவர்கள்‌ நான்‌ சொல்வதை கேட்டவரை 
விடயத்தை சிறந்த முறையில்‌ உள்வாங்க கூடியவராக 
இருக்கலாம்‌" என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புகாரி முஸ்லிம்‌) 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கொண்டு வந்ததை எடுத்து நடப்பதும்‌, அவர்‌ தடுத்து 
எச்சரித்ததை தவிர்ந்து நடப்பதும்‌ அடியார்களின்‌ மீது 


கடமையாகும்‌: 


| ad doa னா 7 ல்கள்‌ ۱ 
BERS رما‎ மம்‌ Sys! وما عا‎ $ 


“(நம்‌) தூதர்‌ உங்களுக்கு எதைக்‌ கொடுக்கின்றாரோ 
அதை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌; இன்னும்‌, எதை விட்டும்‌ 
உங்களை விலக்குகின்றாரோ அதை விட்டும்‌ விலகிக்‌ 
கொள்ளுங்கள்‌” என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கொண்டு வந்த அனைத்தையும்‌ உண்மைப்படுத்துவதன்‌ 
மூலமாகவும்‌, அவர்களது ஏவல்களுக்கு தடுமாற்றமின்றி 
கட்டுப்படுவதன்‌ மூலமாகவும்‌, அவர்‌ அறிவித்தவற்றை எந்த 
மன சஞ்சலமுமில்லாமல்‌ ஏற்றுக்‌ கொள்வதன்‌ மூலமாக ஒரு 
அடியானின்‌ உள்ளம்‌ உறுதியால்‌ நிரம்புகின்ற போதே அவன்‌ 
விசுவாசத்தின்‌ யதார்த்தத்தை அடைகின்றான்‌: 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 13 


“நிச்சயமாக, (உண்மையான) முஃமின்கள்‌ யார்‌ என்றால்‌, 
அவர்கள்‌ அல்லாஹ்வின்‌ மீதும்‌, அவனுடைய தூதர்‌ மீதும்‌, 
ஈமான்‌ கொண்டு, பின்னர்‌ (அது பற்றி அவர்கள்‌ எத்தகைய) 
சந்தேகமும்‌ கொள்ளாது, தம்‌ செல்வங்களைக்‌ கொண்டும்‌, தம்‌ 
உயிர்களைக்‌ கொண்டும்‌ அல்லாஹ்வின்‌ பாதையில்‌ தியாகம்‌ 
செய்வார்கள்‌ - இத்தகையவர்கள்‌ தாம்‌ உண்மையாளர்கள்‌.” 
என அல்லாஹ்‌ குறிப்பிடுகின்றான்‌. 

ஓர்‌ அடியான்‌ மார்க்கத்தின்‌ சிறிய பெரிய அனைத்து 
விடயங்களுக்கும்‌ நபியவர்களின்‌ ஸுன்னாவிலும்‌ 
சட்டங்களிலும்‌ தீர்ப்பை தேடி, அவற்றில்‌ கிடைக்கும்‌ 
தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்கும்‌ வரை அவனது ஈமான்‌ 
ஈடேற்றமடையாது: 

Ta வா رن مس ری‎ O~ ம தி Bo அ இணர்‌ ears அன்‌ 
شم لا‎ MEE سجر‎ a موك‎ ம OND 
> a ور ت‎ படிமம்‌ Bip ی‎ oz AG. ° - 


ம்ம்‌ 


உம்‌ இறைவன்‌ மேல்‌ சத்தியமாக, அவர்கள்‌ 
தங்களிடையே எழுந்த சச்சரவுகளில்‌ உம்மை நீதிபதியாக, 
ஏற்றுப்‌ பின்னர்‌ நீர்‌ தீர்ப்பு செய்தது பற்றி எத்தகைய 
அதிருப்தியையும்‌ தம்‌ மனங்களில்‌ கொள்ளாது (அத்தீர்ப்பை) 
முற்றிலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளாத வரையில்‌, அவர்கள்‌ நம்பிக்கை 
கொண்டவர்கள்‌ ஆகமாட்டார்கள்‌.” என்‌ அல்லாஹ்‌ 


கூறுகின்றான்‌. 


a-alqasim.com 


14 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


அல்லாஹ்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்களை நாம்‌ அவர்களை பின்பற்றுவதற்காக எங்களுக்கு 
அனுப்பி இருப்பது அவனின்‌ அருளாகும்‌, நேர்வழி பெற்ற 
கலீபாக்கள்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்களின்‌ ஸாுன்னாவுக்கு முன்‌ எவரது பேச்சையும்‌ 
முற்படுத்துபவர்களாக இருக்கவில்லை: "நான்‌ யாருடைய 
வார்த்தைக்காகவும்‌ ரஸூலுல்லாஹ்‌ (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ ஸுன்னாவை 
விடமாட்டேன்‌" என உஸ்மான்‌ (ரழியல்லாஹு அன்ஹு) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌, ரஸூல்‌ (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்களை பின்பற்றுவது வாஜிப்‌ என்ற 
விடயத்தில்‌ இமாம்கள்‌ அனைவரும்‌ உறுதியாக 
ஏகோபித்துள்ளனர்‌, இவ்வடிப்படையிலேயே பேணுதலான 
உலமாக்களும்‌ இருக்கின்றனர்‌, "ரஸூலுல்லாஹி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ ஸுன்னா 
தெளிவாகியதன்‌ பிறகு, அதை வேறொருவரின்‌ 
வார்த்தைக்காக விடுவது ஹலாலாக மாட்டாது" என இமாம்‌ 
ஷாபிஈ (ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

ஆகவே ஓர்‌ அடியான்‌ அவனது சகல விடியங்களிலும்‌ நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களைப்‌ பின்‌ 


துயர்வது த்வத்‌ 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 15 


“முஃமின்களே! அல்லாஹ்வுக்கும்‌, அவனுடைய 
தூதருக்கும்‌ முன்னர்‌ (பேசுவதற்கு) நீங்கள்‌ முந்தாதீர்கள்‌” என 
அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. "அதாவது! விடயங்களில்‌ 
அவர்களுக்கு முன்‌ விரைய வேண்டாம்‌, மாற்றமாக 
அனைத்து விடயங்களிலும்‌ அவரை பின்‌ துயரக்‌ 
கூடியவர்களாகவே இருங்கள்‌" என இமாம்‌ இப்னு கஸீர்‌ 
(ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ 
ஸுன்னாவுக்கு மாற்றமாக செய்யப்படும்‌ எந்த ஒரு 
விடயத்திலும்‌ ஓர்‌ அடியானுக்கு எந்த நலவும்‌ இருக்காது, 
"ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌ 
அவர்களே மிகப்பெரும்‌ தராசாகும்‌, எந்த ஒரு விடயமும்‌ 
அவர்களின்‌ பண்புகள்‌ நடத்தைகளுடன்‌ வைத்துப்‌ 
பார்க்கப்படும்‌, அவற்றுக்கும்‌ நேர்பட்டால்‌ அது சத்தியமாகம்‌, 
அவற்றுக்கு மாறுபட்டால்‌ அவை அசத்தியமாகும்‌" என 
ஸுப்யான்‌ பின்‌ உயைனா (ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ 
கட்டளைக்கு மாறு செய்வது ஈருலக இழிவையும்‌ 
ஈட்டித்தரக்கூடியது: "எனது கட்டளைக்கு மாறு 
செய்பவர்களுக்கு இழிவும்‌ சிறுமையும்‌ உண்டாகின்றது" என 
நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 


கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: அஹ்மத்‌), இன்னும்‌ அது 


a-alqasim.com 


16 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


நஷ்டத்திற்கான மற்றும்‌ மோசமான முடிவிற்கான 
காரணமாகவும்‌ அமைந்து விடுகின்றது: 


4 ல டும்‌ பலி سواہ و‎ AL RS ஆ 


“அன்றியும்‌ எவர்‌ அல்லாஹ்வின்‌ மீதும்‌ அவன்‌ தூதர்‌ 
மீதும்‌ ஈமான்‌ கொள்ளவில்லையோ - நிச்சயமாக 
அக்காஃபிர்களுக்கு நாம்‌ கொழுந்து விட்டெரியும்‌ (நரக) 
நெருப்பைச்‌ சித்தம்‌ செய்திருக்கிறோம்‌.” என அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌. 

யார்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்களின்‌ சஸுன்னாவை இன்னொரு வார்த்தை அல்லது 
செயலுடன்‌ அல்லது கருத்துடன்‌ அல்லது கியாஸுடன்‌ 
ஒப்பீடு செய்கின்றாரோ அவர்‌ அல்லாஹ்‌ அவருக்குக்‌ 
கடமையாக்கிய விதத்தில்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை என்பது 
அர்த்தமாகும்‌: 


Du A “= AN 29% ச பர்த்‌ Luz ஸரீ of aT ல 31 
Sere, ed gut) لاه ورد‎ a சி * وزرا‎ VES شهدا‎ BZ இ) 


Re a 71 - 1 : ۳ 5‏ 2 
ونو روه وسَبحوه کرد واصیلا ப)‏ ااذ ايعو دك 5 


م 


“நிச்சயமாக நாம்‌ உம்மை சாட்சி சொல்பவராகவும்‌, 
நன்மாராயம்‌ கூறுபவராகவும்‌, அச்சமூட்டி 
எச்சரிப்பவராகவும்‌, அனுப்பியிருக்கிறோம்‌. (ஆகவே, 
முஃமின்களே!) நீங்கள்‌ அல்லாஹ்வின்‌ மீதும்‌ அவனுடைய 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 17 


தூதர்‌ மீதும்‌ ஈமான்‌ கொண்டு, அவனுக்கு (சன்மார்க்கத்தில்‌) 
உதவி, அவனைச்‌ சங்கை செய்து, காலையிலும்‌ மாலையிலும்‌ 
அவனைத்‌ துதி செய்து வருவதற்காக(வே தூதரை 
அனுப்பினோம்‌). நிச்சயமாக எவர்கள்‌ உம்மிடம்‌ 
பைஅத்து(வாக்குறுதி) செய்தார்களோ, அவர்கள்‌ 
அல்லாஹ்விடமே பைஅத்‌(வாக்குறுதி) செய்கின்றனர்‌” என்‌ 
அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

யார்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்களின்‌ ஸுன்னாவை புறக்கணிக்கின்றாரோ அல்லது 
அதை எடுத்து நடக்கும்‌ விடயத்தில்‌ 
திருப்தியடையவில்லையோ, அல்லது அவரின்‌ வார்த்தையில்‌ 
சந்தேகிக்கின்றாரோ, அல்லது அறிவு, கற்பனை, ஆசை 
ஆகியவற்றுக்காக அதை புறக்கணிக்கின்றாரோ - அவர்‌ 
மறுமை நாளில்‌ அவரின்‌ இச்செயலுக்காக கைசேதப்படுவார்‌: 

a ٥ ی‎ ee ۸ے‎ Be ۱ + Rak ௮ம்‌ 
கீ) Gab ee ail اطعا‎ Gals ولو‎ JON نی‎ ARS LIS pp 

“நெருப்பில்‌ அவர்களுடைய முகங்கள்‌ புரட்டப்படும்‌ 
அந்நாளில்‌, “ஆ, கை சேதமே! அல்லாஹ்வுக்கு நாங்கள்‌ 
வழிப்பட்டிருக்க வேண்டுமே; இத்தூதருக்கும்‌ நாங்கள்‌ 
கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே!” என்று கூறுவார்கள்‌.” என்‌ 
அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களின்‌ 
ஒரு ஸுன்னா தெளிவாகியதன்‌ பிறகும்‌ ஒருவர்‌ அதை 
அறிந்து கொண்டே விட்டுவிடுவது அவரின்‌ உள்ளம்‌ வழி 
தவறியமைக்கான அடையாளமாகும்‌: "ரஸூலுல்லாஹி 


a-alqasim.com 


18 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ செய்து 
கொண்டிருந்த எந்த ஒன்றையும்‌ நான்‌ விடாமல்‌ 
செய்கின்றேன்‌; அவர்களின்‌ ஏதாவது ஒரு விடயத்தை விட்டு 
விடுவதன்‌ மூலமாக நான்‌ வழி தவறுவதைப்‌ 
பயப்படுகின்றேன்‌" என அபூபக்ர்‌ (ரழியல்லாஹு அன்ஹு) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌. (ஆதாரம்‌ புஹாரி) 

யார்‌ ஸுன்னாவை வெறுப்புடன்‌ அல்லது வேறொன்றை 
அதைவிட முற்படுத்தி, விட்டு விடுகின்றாரோ அவர்‌ 
கடுமையான எச்சரிக்கைக்கு உரியவராகின்றார்‌: "யார்‌ எனது 
சுன்னாவை வெறுக்கின்றாரோ அவர்‌ என்னைச்‌ 
சார்ந்தவரல்ல" என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புகாரி 
முஸ்லிம்‌), "ரஸூலுல்லாஹி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்களின்‌ விடயத்தில்‌ செய்யப்படக்கூடிய 
நயவஞ்சகமே அல்குர்‌ஆனில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
நயவஞ்சகம்‌" என ஷைஹால்‌ இஸ்லாம்‌ இப்னு தைமிய்யா 
(ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

எல்லா நிலைமைகளிலும்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்களின்‌ ஸுன்னாவைப்‌ பின்பற்றுவதன்‌ 
மூலமாகவே மனிதர்கள்‌ அவர்களுக்கு மத்தியில்‌ ஏற்படுகின்ற 
பிரச்சனைகளின்‌ போதும்‌ சிக்கல்களின்‌ போதும்‌ அவர்களை 
பாதுகாத்துக்‌ கொள்ள முடியும்‌! "உங்களில்‌ எனக்கு பின்‌ 
வாழ்பவர்கள்‌ அதிகமான பிளவுகளை கண்டு கொள்வார்கள்‌; 
அப்போது எனது சஸாுன்னாவையும்‌ நேர்வழி பெற்ற 


கலீபாக்களின்‌ ஸுன்னாவையும்‌ பின்பற்றுங்கள்‌, அதை 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 19 


உங்களது கடைவாய்ப்பற்களால்‌ கடித்துக்‌ கொள்ளுங்கள்‌, 


புதிதாக உண்டு பண்ணப்பட்ட விடயங்களை விட்டும்‌ 


உங்களை நான்‌ எச்சரிக்கின்றேன்‌, புதிதாக உண்டு பண்ணப்‌ 
பட்டவை பித்‌ஆவாகும்‌, எல்லா பித்‌ஆக்களும்‌ வழிகேடாகும்‌" 
என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (ஆதாரம்‌ அபூ தாபூத்‌) 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களை 
பின்பற்றுவது அல்லாஹ்வின்‌ அன்பையும்‌ பாவ 
மன்னிப்பையும்‌ பெற்றுத்‌ தருகின்றது: 

pb ES oh E>‏ بت தப்‌ WSCA Sask‏ | و 
E ML i ஆம்‌ ZN‏ وان 185 46 آله ل يب உமி‏ 1 

“(நபியே!) நீர்‌ கூறும்‌: “நீங்கள்‌ அல்லாஹ்வை 
நேசிப்பீர்களானால்‌, என்னைப்‌ பின்‌ பற்றுங்கள்‌; அல்லாஹ்‌ 
உங்களை நேசிப்பான்‌; உங்கள்‌ பாவங்களை உங்களுக்காக 
மன்னிப்பான்‌; மேலும்‌, அல்லாஹ்‌ மன்னிப்பவனாகவும்‌, 
மிக்க கருணை உடையவனாகவும்‌ இருக்கின்றான்‌. (நபியே! 
இன்னும்‌) நீர்‌ கூறும்‌: “அல்லாஹ்வுக்கும்‌ (அவன்‌) தூதருக்கும்‌ 
கீழ்படிந்துநடங்கள்‌." ஆனால்‌ அவர்கள்‌ புறக்கணித்துத்‌ 


திரும்பி விடுவார்களானால்‌ - நிச்சயமாக அல்லாஹ்‌ 
காஃபிர்களை நேசிப்பதில்லை.” என அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌. 


யார்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 


அவர்களுக்குக்‌ கட்டுப்பட்டு, அவர்களின்‌ சஸுன்னாவை 


a-alqasim.com 


20 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


பின்பற்றி நடக்கிறாரோ அவர்‌ சுவனத்தைக்‌ கொண்டு 
வாக்களிக்கப்படுகின்றார்‌: "எனக்கு மாறு செய்த வரை தவிர, 
எனது சமூகத்தவர்‌ அனைவரும்‌ சுவனம்‌ நுழைவார்கள்‌. 


- யார்‌ மாறு செய்தவர்‌? 


- யார்‌ எனக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர்‌ சுவனம்‌ 
நுழைவார்‌, யார்‌ எனக்குக்‌ கீழ்படியவில்லையோ அவர்‌ மாறு 
செய்து விட்டார்‌" என்ன நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்‌ (ஆதாரம்‌: புஹாரி) 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
மரணிக்க முன்‌ வானில்‌ சிறகடித்து பறக்கும்‌ பறவையின்‌ 
மூலமாகவும்‌ தனது சமூகத்திற்கு அறிவை கொடுத்தார்கள்‌, 
அவர்களுக்கு தூக்கம்‌, எழுந்து நிற்றல்‌, உட்காருதல்‌, 
உண்ணல்‌, குடித்தல்‌ மற்றும்‌ மலசலம்‌ கழித்தல்‌ போன்ற 
அனைத்து விதமான ஒழுங்குகளை கற்றுக்‌ கொடுத்தார்கள்‌, 
இன்னும்‌ அவர்களுக்கு அர்ஷ்‌, குர்ஸீ, வானம்‌, வானவர்கள்‌, 
ஜின்கள்‌, சுவனம்‌, நரகம்‌ மற்றும்‌ மறுமை நாள்‌, 
அதிலுள்ளவை அனைத்தையும்‌ கண்ணால்‌ காண்பதை 
போன்று வர்ணித்தார்கள்‌. அடியார்கள்‌ மறுமை நாளில்‌ நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களைப்‌ பற்றி 
கேட்கப்படுவார்கள்‌, நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ ஹஜ்ஜத்துல்‌ வதாவின்‌ போது 
மனிதர்களுக்கு ஒரு பிரசங்கம்‌ நிகழ்த்தினார்கள்‌, 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 21 


அப்பிரசங்கத்தின்‌ போது: "நீங்கள்‌ என்னை பற்றி 
கேட்கப்படுவீர்கள்‌, அப்போது என்ன கூறுவீர்கள்‌? 

- நீங்கள்‌ மார்க்கத்தை ஏத்தி வைத்தீர்கள்‌, அமானிதத்தை 
நிறைவேற்றினீர்கள்‌, உபதேசித்தீர்கள்‌ என்று சாட்சி 
சொல்வோம்‌. 

அப்போது அவர்‌ அவரது ஆள்காட்டி விரலை வானத்தின்‌ 
பால்‌ உயர்த்தி பிறகு மனிதர்களின்‌ பால்‌ தாழ்த்தி: 
"அல்லாஹ்வே நீ சாட்சி சொல்‌, அல்லாஹ்வே நீ சாட்சி 
சொல்‌" என்று மூன்று முறை கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: 
முஸ்லிம்‌) அவர்‌ மீது சுமத்தப்பட்ட அமானிதத்தை அவர்‌ 
நிறைவேற்றினார்‌ என்பதை அவரது இறைவனே 
அவருக்காக சாட்சி பகர்ந்தான்‌, அதற்கான அடியார்களின்‌ 
அத்தாச்சி முன்வைக்கப்பட்டதற்குப்‌ பிறகு அல்லாஹ்‌ 


அவர்களை மரணிக்கச்‌ செய்தான்‌: 


கிழ AS ورضیث‎ os Se EN els டி 


“இன்றைய தினம்‌ உங்களுக்காக உங்கள்‌ மார்க்கத்தை 
பரிபூர்ணமாக்கி விட்டேன்‌; மேலும்‌ நான்‌ உங்கள்‌ மீது என்‌ 
அருட்கொடையைப்‌ பூர்த்தியாக்கி விட்டேன்‌; இன்னும்‌ 
உங்களுக்காக நான்‌ இஸ்லாம்‌ மார்க்கத்தையே 
(இசைவானதாகத்‌) தேர்ந்தெடுத்துள்ளேன்‌” என அல்லாஹ்‌ 
கூறினான்‌ முஸ்லிம்களே, 


a-alqasim.com 


22 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


அல்லாஹ்வுக்கு ஏகத்துவத்தை கொண்டு சாட்சி 
பகர்வதும்‌, முஹம்மது நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்களுக்கு தூதுத்துவத்தைக்‌ கொண்டு சாட்சி 
பகர்வதும்‌ இஸ்லாமிய மார்க்கத்தின்‌ அடிப்படையாகும்‌, 
அவ்விரண்டில்‌ ஒன்றை இழப்பது எந்தப்‌ பயனையும்‌ தராது: 

த = Se Aye. அது gee? ےہ‎ 
GES விந்‌ இட 

“ஆகவே, நீங்கள்‌ அல்லாஹ்வின்‌ மீதும்‌, அவன்‌ தூதர்‌ 
மீதும்‌, நாம்‌ இறக்கி வைத்த (வேதமாகிய) ஒளியின்‌ மீதும்‌ 
ஈமான்‌ கொள்ளுங்கள்‌” என என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 


நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்களுக்கு 
ஓர்‌ அடியான்‌ கட்டுப்படுவதன்‌ மூலமாகவே அவன்‌ 
தூதுத்துவத்தை ஏற்ற சாட்சி உண்மையாகின்றது: 


ப ۳ = தன்னா ஆ aye - 
4 من بطم الرسول فد آطاع اه‎ 
“எவர்‌ (அல்லாஹ்வின்‌) தூதருக்குக்‌ கீழ்படிகிறாரோ, 


அவர்‌ அல்லாஹ்வுக்குக்‌ கீழ்படிகிறார்‌” என அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌ 


அவர்களது வார்த்தைகளும்‌ செயல்களும்‌ மார்க்க 
அத்தாட்சிகளாகும்‌, இன்னும்‌ அவர்களது வாழ்க்கையும்‌ 
வழிகாட்டலும்‌ மார்க்கமாகும்‌, படைப்பினங்கள்‌ அவர்களது 
கபுறுகளில்‌ அவரைப்‌ பற்றி கேட்கப்படுவார்கள்‌, இன்னும்‌ 


அவரை வைத்து சோதிக்கப்படுவார்கள்‌. 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 23 


a سم‎ A 
۲ ந o> el 7 مہ ےم ے و ام‎ 3 - 2. Zw Bw ie ஸ்ட 
oe ۰ ன்‌ 5 ۰ ٤ 
எ பக்தனை وحسن بت‎ Ue 2 Cress همم‎ 


டண 


“யார்‌ அல்லாஹ்வுக்கும்‌ (அவன்‌) தூதருக்கும்‌ கீழ்படிந்து 
நடக்கிறார்களோ அவர்கள்‌ அல்லாஹ்வின்‌ அருளைப்பெற்ற 
நபிமார்கள்‌, ஸித்தீகீன்கள்‌ (சத்தியவான்கள்‌) ஷுஹதாக்கள்‌ 
(உயிர்த்தியாகிகள்‌) ஸாலிஹீன்கள்‌ 
(நற்கருமங்களுடையவர்கள்‌) ஆகியவர்களுடன்‌ 
இருப்பார்கள்‌ - இவர்கள்‌ தாம்‌ மிக்க அழகான தோழர்கள்‌ 
ஆவார்கள்‌. 


இந்த அருட்கொடை அல்லாஹ்விடமிருந்து 
கிடைத்ததாகும்‌; (எல்லாவற்றையும்‌) அறிந்து கொள்வதில்‌ 
அல்லாஹ்‌ போதுமானவனாக இருக்கின்றான்‌.” என்‌ 


அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 


a-alqasim.com 


24 ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 


இரண்டாம்‌ உரை 


Y توفیقه وامعنانه؛ وآشمد آن‎ le له‎ பிடி பட علن‎ வி பணி 
bic محمد‎ பப்ப Gi اله إلا الله وحده لا شريك له تعظیماً لشأنه. وأشهد‎ 
عليه وعلی آله وأصحابه وسلم تسلیماً مزیدا‎ Ail dye ورسوله,‎ 

முஸ்லிம்களே, 

அல்லாஹ்வின்‌ வேதத்தை பற்றிப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌, அதுவே அவனது பலமான கயிறாகும்‌, 
உங்களது நபியின்‌ ஸுன்னாவை கெளரவப்படுத்துங்கள்‌, 
அதில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை எடுத்து நடவுங்கள்‌, 
அதில்‌ தான்‌ சிந்தனைப்‌ பாதுகாப்பும்‌, ஈடேற்றமான 
முடிவுமுள்ளது: "சுன்னாவை பற்றி பிடிப்பதில்‌ பாதுகாப்பு 
உண்டு" என எங்களுக்கு முன்‌ சென்ற உலமாக்கள்‌ 
கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள்‌" என இமாம்‌ ஸுஹ்ரி 
(ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கொண்டு வந்து விடியங்களின்‌ பால்‌ அனைவரும்‌ 
தேவையுடையவர்கள்‌, ஸுன்னாவின்‌ பாலான மனிதர்களின்‌ 
தேவையை அவர்களின்‌ உணவு  குடிபானத்திற்கான 
தேவையுடன்‌ ஒப்பிடலாம்‌. சிலவேளை அது அதைவிட 
கடுமையானது. நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்களின்‌ ஸுன்னா மனிதர்களுக்கு மத்தியில்‌ இருக்கும்‌ 
காலமெல்லாம்‌ அவர்களின்‌ இருப்பு உறுதிப்படுத்தப்படும்‌. 


a-alqasim.com 


ஸுன்னாவின்‌ நிலையும்‌ மற்றும்‌ அதன்‌ அதிகாரமும்‌ 25 


கடைசி காலத்தில்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்களின்‌ தடங்கள்‌ அழிந்து, அது பூரணமாக 
இல்லாது போகின்ற போது, அல்லாஹ்‌ உலகத்தை அழித்து 


மறுமை நாளை உண்டாக்குவான்‌. 


a-alqasim.com 


௬௫ f 
( با 3 یا یا‎ ப்‌ 
Vy 7 
لیا‎ Ww ۵ ஆ 
பு 
/ 


ர‏ ص 
பிலி‏ 


௫ a-alqasim.com 


